GOVERNMENT OF TAMIL NADU 

2014 


[ Regd . No . TN / CCN / 467/ 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price : Rs. 1 .60 Paise . 


- - 


- 


OFT 


ONMEN 


. . 
காட் 
பங்ட் 


AE 


NILA 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


TN 


YA 


ZGOVEN 


ADU 


RUTHAL 


ALONE TR 


PIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 109] 


CHENNAI , THURSDAY , MAY 29 , 2014 
Vaikasi 15 , Jaya, Thiruvalluvar Aandu - 2045 


Part VI _ Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் , கன்னியாகுமரி மாவட்டம் . 
கன்னியாகுமரி மாவட்டம் , இராஜாக்கமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த பள்ளம் துறை ஊராட்சி மன்றத் 

தலைவர் திருமதி . எஸ் . மரியபுரோஸ் என்பவரை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 ( 11 )- ன்கீழ் 
பதவியிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை 


( ந .க . எண் 


அ4/ 193 / 2013 ) 


No. VI(2 )/ 133( a - 1)/ 2014 . 

கன்னியாகுமரி மாவட்டம் , இராஜாக்கமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த பள்ளம்துறை ஊராட்சி மன்றத் தலைவர் 
திருமதி . எஸ் . மரியபுரோஸ் என்பவர் விதிகளுக்கு முறனாக ஊராட்சி நிதியினை கையாடல் செய்யும் நோக்கில் செயல்பட்டது 
தொடர்பாக திருமதி . எஸ் . மரியபுரோஸ் என்பவருக்கு ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 
1994 பிரிவு 205 ( 1 ) ( அ )- கீழ் குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கோரப்பட்டது . 

பள்ளம்துறை ஊராட்சியில் ஆய்வின் பொழுது ஊராட்சி நிதி அரசு விதிமுறைகளை மீறி கையாடல் செய்யப்பட்டுள்ளது 
கண்டறியப்பட்டது . இதனை அடிப்படையாக கொண்டு குற்றச்சாட்டுகள் பிறப்பிக்கப்பட்டு , அதற்காக ஊராட்சித்தலைவரிடமிருந்து 
பெறப்பட்ட பதில்கள் , ஊராட்சி மன்றத்தின் கருத்துக்கள் , ஊராட்சித் தலைவரின் மறு விளக்கங்கள் ஆகியவை என்னால் 
சுதந்திரமாகவும் , நியாயமாகவும் கூர்ந்தாய்வு செய்யப்பட்டது . 

பள்ளம் துறை ஊராட்சித் தலைவரால் குற்றச்சாட்டுகளுக்கு அளிக்கப்பட்ட பதில்கள் , மறு விளக்கம் ஆகியவை எனது சுய 
பரிசீலனையின் அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்டதில் , பள்ளம்துறை ஊராட்சி மன்றத் தலைவர் , ஊராட்சி நிதியினை 
கையாடல் செய்யும் நோக்கில் செயல்பட்டது , ஊராட்சி ஆவணங்களை மறைத்தல் , அரசு விதிகளை கடைபிடிக்க தவறியது , 
உரிய சட்ட திட்டங்களை மீறி தன்னிச்சையாக செயல்பட்டது ஆகியவை ஐயமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாலும் , ஊராட்சியில் 
நிதிமுறைகேடுகள் நடந்துள்ளதை ஊராட்சி மன்றம் ஏற்றுக் கொண்டுள்ளதாலும் , தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 
205 ( 11 )- ன்படி மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளருக்குள்ள அதிகாரத்தின் படி பள்ளம் துறை 
ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி . வி . மரியபுரோஸ் என்பவரை அன்னார் வகித்து வந்த ஊராட்சித் தலைவர் பதவியிலிருந்து 
நீக்கம் செய்து உத்தரவிடப்படுகிறது . 

இந்த அறிவிக்கையினை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 உட்பிரிவு 205 ( 12 )- ன்படி மறு பரிசீலனை செய்வதற்கு 
அரசிற்கு அதிகாரம் உண்டு . 
DTP - VI - 2 Ex . ( 109 ) 

[ 1] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


இந்த அறிவிக்கை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 262 ( 1) - ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்டு , 
அறிவிக்கை திருமதி . எஸ் . மரியபுரோஸ் என்பவரிடம் விதிகளின்படி சார்பு செய்யப்பட்ட தேதி முதல் அவரது பதவி நீக்கம் 
அமுலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது . 


கன்னியாகுமரி மாவட்டம் , இராஜாக்கமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த பள்ளம்துறை ஊராட்சி மன்றத் 
துணைத் தலைவர் திருமதி . பி . ரெஜிஸ்மேரி என்பவரை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 
206 ( 11 )- ன் கீழ் பதவியிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை 

( ந . க . எண் அ4 / 193/ 2013 ) 


No. VI (2)/133(a-2)/2014 . 


கன்னியாகுமரி மாவட்டம் , இராஜாக்கமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த பள்ளம்துறை ஊராட்சி மன்றத் துணைத் 
தலைவர் திருமதி . பி . ரெஜிஸ்மேரி என்பவர் விதிகளுக்கு முறனாக ஊராட்சி நிதியினை கையாடல் செய்து , இழப்பீட்டிற்கு 
உடந்தையாக செயல்பட்டது தொடர்பாக திருமதி . பி . ரெஜிஸ்மேரி என்பவருக்கு ஊராட்சி மன்றத் துணைத்தலைவர் 
பதவியிலிருந்து தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 206 ( 1) ( அ )- கீழ் குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கோரப்பட்டது . 

பள்ளம் துறை ஊராட்சியில் ஆய்வின் பொழுது ஊராட்சி நிதி அரசு விதிமுறைகளை மீறி கையாடல் செய்யப்பட்டுள்ளது 
கண்டறியப்பட்டது . இதனை அடிப்படையாக கொண்டு குற்றச்சாட்டுகள் பிறப்பிக்கப்பட்டு , அதற்காக ஊராட்சித் துணைத் 
தலைவரிடமிருந்து பெறப்பட்ட பதில்கள் , ஊராட்சி மன்றத்தின் கருத்துக்கள் , ஊராட்சித் துணைத் தலைவரின் மறு 
விளக்கங்கள் ஆகியவை என்னால் சுதந்திரமாகவும் , நியாயமாகவும் கூர்ந்தாய்வு செய்யப்பட்டது . 

பள்ளம்துறை ஊராட்சித் துணைத் தலைவரால் குற்றச்சாட்டுகளுக்கு அளிக்கப்பட்ட பதில்கள் , மறு விளக்கம் ஆகியவை 
எனது சுய பரிசீலனையின் அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்டதில் , பள்ளம் துறை ஊராட்சி மன்றத் துணைத்தலைவர் , 
ஊராட்சி நிதியினை கையாடல் செய்யும் நோக்கில் செயல்பட்டது , ஊராட்சி ஆவணங்களை மறைத்தல் , அரசு விதிகளை 
கடைபிடிக்க தவறியது , உரிய சட்ட திட்டங்களை மீறி தன்னிச்சையாக செயல்பட்டது ஆகியவற்றிற்கு உடந்தையாக 
செயல்பட்டுள்ளது ஐயமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாலும் , ஊராட்சியில் நிதிமுறைகேடுகள் நடந்துள்ளதை ஊராட்சி மன்றம் 
ஏற்றுக் கொண்டுள்ளதாலும் , தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 206 ( 11 ) ன் படி மாவட்ட ஆட்சித் தலைவர் 
மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளருக்குள்ள அதிகாரத்தின் படி பள்ளம் துறை ஊராட்சி மன்றத் துணைத்தலைவர் 
திருமதி . பி . ரெஜிஸ்மேரி என்பவரை அன்னார் வகித்து வந்த ஊராட்சித் துணைத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் 
செய்து உத்தரவிடப்படுகிறது . 

இந்த அறிவிக்கையினை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 உட்பிரிவு 206 ( 12)- ன்படி மறு பரிசீலனை செய்வதற்கு 
அரசிற்கு அதிகாரம் உண்டு . 

இந்த அறிவிக்கை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 262( 1)- ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்டு , 
அறிவிக்கை திருமதி . பி . ரெஜிஸ்மேரி என்பவரிடம் விதிகளின்படி சார்பு செய்யப்பட்ட தேதி முதல் அவரது பதவி நீக்கம் 
அமுலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது . 


கன்னியாகுமரி மாவட்டம் , இராஜாக்கமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த புத்தேரி ஊராட்சி மன்றத் 
தலைவரை பதவியிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை 

( ந . க . எண் அ4 / 1458/ 2012 ) 


No . VI (2 )/133(a-3)/ 2014 . 

கன்னியாகுமரி மாவட்டம் , இராஜாக்கமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த புத்தேரி ஊராட்சி மன்றத் தலைவர் 
திரு. வி . மாரிமுத்து என்பவர் விதிகளுக்கு முரணாக புத்தேரி ஊராட்சி வடசேரி வருவாய் கிராமம் புல எண் 448 முதல் 623 
முடிய உள்ள இடத்தில் மனைப்பிரிவு அங்கீகாரம் வழங்கியதால் , அவரை புத்தேரி ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து 
தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 ( 1 ) ( அ ) - கீழ் குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கோரப்பட்டது . 
தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 ( 11 )- ன்கீழ் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித் 

தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளரின் உத்தரவு 
புத்தேரி கிராம ஊராட்சியின் தலைவர் திரு . வி . மாரிமுத்து என்பவர் மீது உள்ளூர் திட்டக் குழுமத்தின் அனுமதி 
பெறாத மனைப்பிரிவிற்கு தனக்கு அதிகாரம் அளிக்கப்படாத நிலையில் மனைப்பிரிவு அங்கீகாரம் வழங்கியது , வீடு கட்ட 
கட்டட வரைபடத்திற்கு அனுமதி வழங்கியது , நில உடமைதாரரால் சாலைகள் ஒப்படைக்கப்படாத நிலையில் மனைப்பிரிவு 
பகுதியில் உள்ள சாலைகள் ஊராட்சிக்கு சொந்தமானது என பொய்யான சான்றிதழ் அளித்தது , அணுகு சாலைகள் 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


அமைப்பதற்கு உரிய துறைகளிடமிருந்து அனுமதி பெறாதது , அரசு விதிகளுக்கிணங்க மனைப்பிரிவு இடத்தில் பொதுமக்களின் 
அடிப்படை தேவைகளை செய்திட ஊராட்சிக்கு பெறப்பட வேண்டிய நிலங்களை பெறாமல் இழப்பீடு செய்தது உள்ளிட்ட 
காரணங்களுக்காக குற்றச்சாட்டுகள் பிறப்பிக்கப்பட்டு , அதற்காக ஊராட்சித் தலைவரிடமிருந்து பெறப்பட்ட பதில்கள் , ஊராட்சி 
மன்றத்தின் கருத்துக்கள் , ஊராட்சித் தலைவரின் மறு விளக்கங்கள் ஆகியவை பரிசீலனை செய்யப்பட்டது . 

இந்த அறிவிக்கையினை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 உட்பிரிவு 205 ( 12 )- ன்படி மறு பரிசீலனை செய்வதற்கு 
அரசிற்கு அதிகாரம் உண்டு . 

இந்த அறிவிக்கை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 262( 1 )- ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்டு , 
அறிவிக்கை திரு . வி . மாரிமுத்து என்பவரிடம் விதிகளின்படி சார்பு செய்யப்பட்ட தேதி முதல் அவரது பதவி நீக்கம் 
அமுலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது . 


கன்னியாகுமரி , 
( இருப்பு ) நாகர்கோவில் , 
2014 மே 28 . 


எஸ் . நாகராஜன் , 
மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


